GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


பக 


சு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


| 


வாய்மையே 


வெல்லும் 


No.284A ] 


சென்னை , செவ்வாய்க்கிழமை , ஜூன் 22 , 2021 
ஆனி 8 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2021 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 22 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 17/2021 


2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 
சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் குறுந்தலைப்பு மற்றும் 
பொறுப்புடைமை ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் , 
( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2 . 


தமிழ்நாடு சட்டம் 
16/2003 . 


2003 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 4 - ஆம் பிரிவிற்கான 
சட்டத்தின் 4 - ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 

திருத்தம் . 
( C ( a ) ஆம் கூறில் , “ 2021 2022 ” எனும் சொற்றொடருக்காக , 
" 2023-2024 " எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 2 ) ( b ) ஆம் கூறில் , " 2022 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி " 
எனும் சொற்றொடருக்காக , " 2024 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 ஆம் தேதி ” எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


Ex - IV - 284A - 1 


[ 
1 
] 


2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை 


15 ஆம் நிதிக்குழுவானது தனது 2021-2026- க்கான அறிக்கையில் , எரிசக்தி துறை குறித்த சில செயல்திறன் 
அளவுகோலின் அடிப்படையில் , 2021-2022 முதல் 2024-2025 வரையிலான கால அளவினை உள்ளடக்கிய பரிந்துரைக் 
காலத்தின் முதல் நான்கு ஆண்டுகளில் மாநிலங்கள் , ஆண்டொன்றிக்கு மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 
0.05 விழுக்காடு அளவு கூடுதல் கடன் பெறுவதற்கான வழிவகைக்கு பரிந்துரைத்துள்ளது . மேலும் , நிதிக்குழுவானது , மொத்த 
மாநில உற்பத்தி மதிப்பீட்டிற்கு நிகர கடன் பெறுதலுக்கான வரம்பினை 2021-2022 , 2022-2023 மற்றும் 2023-2024 முதல் 
2025-2026 ஆண்டுகளில் முறையே 4 விழுக்காடு , 3.5 விழுக்காடு மற்றும் 3 விழுக்காடாக பரிந்துரைத்துள்ளது . 

2. நிதிக்குழுவின் மேற்சொன்ன பரிந்துரைகளின் அடிப்படையில் , வருவாய் பற்றாக்குறையை நீக்குவதற்கும் , நிதிநிலை 
பற்றாக்குறையை மொத்த மாநில உற்பத்தி மதிப்பீட்டில் மூன்று விழுக்காடு வரை குறைப்பதற்குமான காலவரம்பினை குறித்தபடி 
2024 மார்ச்சு 31 வரை நீட்டிக்க , 2003 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் சட்டத்தை ( தமிழ்நாடு 
சட்டம் 16/2003 ) திருத்தம் செய்ய அரசானது முடிவு செய்துள்ளது . 

3. இந்தச் சட்ட முன்வடிவானது மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


முனைவர்.பழனிவேல் தியாக ராஜன் , 
நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை அமைச்சர் 


சென்னை -600 009 , 
22 ஜூன் 2021 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


